தமிழ்நாடு அரசு 

2015 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 /2009 . 
( விலை : ரூ . 0. 80 காசு . 


நாடு 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


- 


- 


கம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


மயே வெல் 


வலும் 


எண் 18 ] 


சென்னை , புதன்கிழமை , மே 6 , 2015 
சித்திரை 23 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975 - ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44(3)(b )- ன்கீழ் செயல்படாத சங்கங்கள் 

பற்றிய அறிவிக்கை 


(ந .க . எண் 5440 / 71/ 2014 ) 


காஞ்சிபுரம் பதிவு மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட கீழே குறிப்பிட்டுள்ள சங்கங்களானது , தமிழ்நாடு சங்கப்பதிவுச்சட்டம் பிரிவு 
16(3 ) (பி ) - ன்படி கோர்வை செய்ய வேண்டிய அறிக்கைகளைக் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேல் எவ்வித கோர்வை செய்யாமல் 
இருப்பதைத் தொடர்ந்து சங்கப்பதிவுச்சட்டம் 1975 பிரிவு 44(3)(b ) - ன் கீழ் செயல்படாத சங்கங்களாக கருதப்பட்டு இவ்வலுவலக 
ந . க . எண் 5440/ ஈ1/ 2014/ நாள் : 17 - 10 - 2014 - ன்படி அறிவிப்பு அனுப்பப்பட்டு மூன்று மாதங்களுக்கு மேல் கடந்த நிலையில் அறிக்கைகள் 
தாக்கல் செய்யாததால் , கீழ்கண்ட சங்கங்கள் , செயல்படாத சங்கங்களாக கருத வேண்டியுள்ளதால் தமிழ்நாடு அரசிதழில் 
இவ்வறிவிப்பு வெளியிடப்பட்ட 3 ( மூன்று மாதங்களுக்குள் ) மேற்கண்ட அறிக்கைக் கோர்வை செய்யாமைக்கு தகுந்த காரணம் 
அளிக்கப்படவில்லையெனில் சங்கப்பதிவேட்டிலிருந்து பதிவு நீக்கம் செய்யப்படும் என இறுதியாக அறிவிக்கப்படுகிறது . 


வரிசை சங்கங்களின் பதிவு எண் 
எண் மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 


( 2 ) 


( 3 ) 


55/ 1990 காஞ்சிபுரம் நுகர்வோர் நல்வாழ்வு பாதுகாப்பு சங்கம் , நெ .121A , தேசிகபாளையம் தெரு , 

காஞ்சிபுரம் . | 
163 / 1999 காஞ்சி வட்ட பட்டு வாங்கி விற்போர் சிறுவியாபாரிகள் முன்னேற்ற சங்கம் , 37 , 

எண்ணைக்காரத் தெரு , காஞ்சிபுரம் 631 501 
40/ 2002 வைகுண்ட பெருமாள் கோயில் விரிவாக்கம் பகுதி குடியிருப்போர் நலசங்கம் , 15 /53, 

காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில் விரிவாக்கம் பகுதி , காஞ்சிபுரம் . 
16/ 2003 மாவட்ட பிற்ப்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மக்கள் 

நலச்சங்கம் , 173 , மெயின்ரோடு , அய்யன்பேட்டை , காஞ்சிபுரம் 631 601 . 
137/ 2004 சிந்து மகளிர் சுயஉதவிக்குழு சங்கம் , மீசரகண்டாபுரம் ஊராட்சி , பத்மாபுரம் கிராமம் , 

பள்ளிப்பட்டு வட்டம் . 
188/ 2005 அம்மையார்குப்பம் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு சங்கம் , 7/133 , பஜனைக்கோயில் தெரு , 

அம்மையார்குப்பம் , பள்ளிப்பட்டு வட்டம் . 
38/ 2005 காஞ்சிபுரம் ஸ்டீல் பீரோ தொழிலாளர்கள் நலச்சங்கம் , 20 - H , மதங்கீஸ்வரர் கோயில் தெரு , 

காஞ்சிபுரம் 


DTP - VI- 1 (T - Sup .) (18) - 1 


[ 1 ] 


வரிசை சங்கப் பதிவு எண் 
எண் மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


" 


82 /2005 Kuppamettukandigai Village Forest Council, Kuppamettu Kandigai Village , C .N . Kandigai Post, 

Pallipet Taluk , Thiruvallore District 
10 / 2006 நீலஜோதி பெண்கள் உயர்மட்ட சங்கம் , மகிளா விமோச்சன மண்டலி , நெ . 16 /61 மாதா மண்டபம் 

முதல் தெரு , நாகலாபுரம் ரோடு , ஊத்துக்கோட்டை தாலுக்கா , திருவள்ளூர் மாவட்டம் . 
47 /2006 தோமூர் கிராம மகளிர் முன்னேற்ற சங்கம் , தோமூர் கிராமம் இராமஞ்சேரி அஞ்சல் , 

திருவள்ளூர் மாவட்டம் . 
63/ 2006 ஷேர் ஆட்டோ உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் முன்னேற்ற நலச்சங்கம் , சின்ன காஞ்சிபுரம் , 

நெ . 6/ 40 , வேலாத்தம்மன் கோயில் தெரு , சின்ன காஞ்சிபுரம் . 
126/2006 காந்தி சேவா முன்னேற்ற சங்கம் - ஆர். கே . பேட்டை , 2/646 , ஈஸ்வரன் கோயில் இரண்டாவது வீதி , 

ஆர். கே . பேட்டை - 631 303 . 
88 / 2009 Rural Health Womens Childrens Educational Development Society , No. 29 , Baipass cornes , 

Near Roundana , Chennai Road , Thiruttani. 


காஞ்சிபுரம் , 
2015 மார்ச் 13 . 


எம் . தேவகி , 
மாவட்டப்பதிவாளர் . 

(நிர்வாகம்) . 


1983 - ம் வருட தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2 ) (பி ) - ன் கீழான அறிவிக்கைகள் 


கோயம்புத்தூர் மாவட்டம் , கோவை வடக்கு வட்டம் , சிபிடி . 351. பெரியமத்தம்பாளையம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் 

ந .க .எண் 838/2014 / ஆ . . ) 


" கோயம்புத்தூர் மாவட்டம் , கோவை வடக்கு வட்டம் சிபிடி . 351 . பெரியமத்தம்பாளையம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு 
சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) - ன் கீழ் கலைத்து 
ஆணையிடப்படுகிறது . மேலும் 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2)(பி ) ன் கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் , 2015 - ம் ஆண்டு ஜனவரி மாதம் 28 ஆம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138 (1) ன் 
கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) கோயம்புத்தூர்- ஐ , இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமித்துள்ளார் . 


கோயம்புத்தூர் மாவட்டம் , சூலூர் வட்டம் , சிபிடி . 502 . பதுவம்பள்ளி பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் 

ந.க .எண் . 839/2014/ ஆ . . ] 


" கோயம்புத்தூர் மாவட்டம் , சூலூர் வட்டம் , சிபிடி . 502 . பதுவம்பள்ளி பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி ) - ன் கீழ் கலைத்து ஆணையிடப்படுகிறது . 
மேலும் 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2)(பி ) ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
கோயம்புத்தூர் , 2015 - ம் ஆண்டு ஜனவரி மாதம் 28 ஆம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138(1) ன் கீழ் 
துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) கோயம்புத்தூர் - ஐ , இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமித்துள்ளார் . 


கோயம்புத்தூர் , 
2015 ஜனவரி 28 . 


நா . கண்ண ன் , 
துணைப்பதிவாளர் (பால்வளம் ) . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


